NOVEMBER/DECEMBER 2021 


CLT10 — தமிழ்‌ 1 





Time : Three hours Maximum : 75 marks 
பகுதி அ — (10% 2- 20 மதிப்பெண்கள்‌) 


பின்வரும்‌ வினாக்களுக்கு ஓரிரு தொடர்களில்‌ விடையளிக்க. 


1. பாரதிதாசனின்‌ நூல்கள்‌ யாவை? 

2... கவிக்கோ' என்ற பட்டம்‌ பெற்றவர்‌ யார்‌? 

8... ரா.பி. சேதுப்பிள்ளை எழுதிய நூல்கள்‌ யாவை? 
4. “பேரவைச்‌ செம்மல்‌” என்றழைக்கப்படுவர்‌ யார்‌? 





5. அறிஞர்‌ அண்ணா இயற்றிய நூல்கள்‌ யாவை? 
6. கொல்லிமலைத்‌ தலைவன்‌ யார்‌? 


7. கி. ராஜநாராயணன்‌ எழுதிய நூல்கள்‌ யாவை ? 





6. “சேலத்தார்‌ வண்டி” என்ற சிறுகதையின்‌ ஆசிரியர்‌ யார்‌? 





9. சிறுகதை தோன்றிய முதல்‌ இந்திய மொழி எது? 


10. தமிழ்‌ நாடகத்‌ தந்தை என்றழைக்கப்படுபவர்‌ யார்‌? 





398 


பகுதி ஆ-- (5% 5- 25 மதிப்பெண்கள்‌) 


பின்வரும்‌ வினாக்களுக்கு ஒரு பக்க அளவில்‌ விடை தருக. 


11. (அ) தமிழின்‌ இனிமையாக பாரதிதாசன்‌ 


(ஆ) 


12. (அ) 


(ஆ) 


13. (௮) 


(ஆ) 


14. (அ) 


(ஆ) 


கூறுவனவற்றை விளக்குக. 
(அல்லது) 
சுகிர்தராணியின்‌ எங்கள்‌ வளநாடு குறித்த 
கருத்தினை விவரி. 
ரா.பி. சேதுப்‌ பிள்ளை குறித்து குறிப்பு வரைக. 
(அல்லது) 
பழங்காலத்து ஆடைகளில்‌ “மேலாடை” குறித்து 
விளக்குக. 


கொல்லிப்‌ பாவையின்‌ சிறப்புகளை விவரி. 





(அல்லது) 
அஸ்சாம்‌ குடும்பத்தினரின்‌ நிலைப்பாட்டினை 
விளக்குக. 
நாற்காலி பிறருக்கு இரவலாக கொடுக்கப்பட்ட 
காரணங்களை விவரி. 

(அல்லது) 


சேலத்தார்‌ வண்டியின்‌ உரிமையாளரான 
தாத்தாவின்‌ குண நலன்களை விளக்குக. 


2 398 


15. 


16. 


17. 


18. 


18; 


20. 


(அ) பிற மொழிச்சொல்‌ நீக்கத்தின்‌ அவசியத்தை 
விளக்குக. 
(அல்லது) 
(ஆ) ணன,ந,ல,எ,ழ,ர,ற குறித்த வேறுபாடுகளை 
சான்றுடன்‌ விளக்குக. 


பகுதி இ--(8% 10-80 மதிப்பெண்கள்‌) 


பின்வரும்‌ வினாக்களுள்‌ மூன்றனுக்கு கட்டுரை வடிவில்‌ 


விடை தருக. 


கவிஞர்‌ சுரதாவின்‌ “தேன்மழை' குறித்த கருத்துக்களை 
கட்டுரைக்க. 


பழங்கால அணிகலன்கள்‌ குறித்து கட்டுரைக்க. 
கொல்லிப்பாவை கதை நிகழ்வு குறித்து தொகுத்துரைக்க. 


“சிறுகுடி” ரயிலடியில்‌ நடந்த கலவரங்களின்‌ காரணத்தை 
ஆராய்க. 


இருபதாம்‌ நூற்றாண்டு கவிஞர்கள்‌ குறித்து கட்டுரைக்க. 





3 398 


